உபாகமம்‌ 
மோசேயின்‌ இறுதியான புத்தகம்‌ 


“உபாகமம்‌” என்று அழைக்கப்பட காரணம்‌ 


ஆங்கிலத்தில்‌ “Deuteronomy” என்னும்‌ சொல்லானது கிரேக்க மொழிச்‌ சொல்லான 
“Deuteronomion” என்னும்‌ சொல்லிலிருந்து வந்தது. 


* இதற்கு “இரண்டாம்‌ சட்டம்‌” அல்லது “மீள்‌ உரைக்கப்பட்ட சட்டம்‌ என்று பொருள்‌. 
* இந்தப்‌ புத்தகம்‌ “நினைவுகூர்தலின்‌ புத்தகம்‌' என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


* இஸ்ரவேலரின்‌ தலைவனாயிருந்த 120 வயதான மோசேயின்‌ பிரியாவிடை 
செய்திகளின்‌ தொடர்‌ உரைகள்‌ உபாகமத்தில்‌ இடம்பெற்றுள்ளன. 


OO த உ ஈட ம்‌. 


ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* தோரா அல்லது ஐந்நூல்‌ (மேசேயின்‌ 5 புத்தகங்கள்‌) இதில்‌ 
ஐந்தாவதாக இடம்பெற்றுள்ள உபாகமத்தை எழுதியவர்‌ மோசே என்பது பாரம்பரிய 
நம்பிக்கை 

* மோசே எழுதினார்‌ என்றே உபாகமத்தில்‌ பல தடவைகள்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது 
(1:2, 4:44, 29:1) 


* புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும்‌, பழைய எற்பாட்டு எழுத்தாளர்களும்‌ 
உபாகமத்திலிருந்து மேற்கோள்கள்‌ காட்டியுள்ளனர்‌. 


* இதை மோசேயிடமிருந்து வந்ததாகவே அவர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
(1இரா 2:3, 2இரா 14:6, எஸ்றா 1:7, மல்கியா 4:4, மத்தேயு 19:7) 


* எழுதப்பட்ட காலம்‌ : கிமு 1407-1406 


* அதிகாரங்கள்‌ : 34 வசனங்கள்‌ : 957 


OOO ப 95 90005. 5 முகம்‌ 


வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


௩ உ பாகமமானது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஒரு தேசமாக 40 ஆணடுகள்‌ அலைந்து 
திரிந்ததின்‌ முடிவில்‌ எழுதப்பட்டது. 

* உபாகமம்‌ சுமார்‌ | மாத காலத்தின்‌ சம்பவங்களை கொண்டது. 

* இந்த புத்தகத்தில்‌ சொல்லப்பட்ட சம்பவங்கள்‌ கானானாகிய வாக்களிக்கப்பட்ட 
நிலப்பரப்பிற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 40 நாட்களுக்கு முந்தியவை. 

* இந்த வேளையில்‌ இஸ்ரவேலர்‌ யோர்தானின்‌ கிழக்கே, மோவாபின்‌ சமவெளியில்‌, 
எரிகோ பட்டணத்திறகு எதிரே பாளயமிறங்கியிருந்தார்கள்‌ (உபா 1:2, 29:1) 

* எகிப்திலிருந்து குழந்தைகளாக புறப்பட்டவர்கள்‌ இப்போது வாலிபவயதுள்ள 
வர்களாகி வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை கைப்பற்று அதிலே குடியேற 
தயாராக இருந்தார்கள்‌. 


ப பட்டுடபு சச உ.. டயம்‌ 


.. உபாகமத்திற்கு முன்னான பிரதான நிகழ்வுகள்‌ 


யாத்திராகமம்‌ 

* 15-ம்‌ நாள - 1-ம்‌ மாதம்‌ - 1-ம்‌ வருடம்‌ 

முதலாம்‌ மாதமாகிய நிசான்‌ மாதத்தின்‌ (மார்ச்‌-ஏப்ரல்‌) பதினாந்தாம்‌ தேதியில்‌ இஸ்ரவேலர்‌ 
எகிப்தைவிட்டு புறப்பட்டார்கள்‌. (எண்‌. 33:3, யாத்‌. 12:2,15) 


* 1-ம்‌ நாள்‌ - 3-ம்‌ மாதம்‌ - 1-ம்‌ வருடம்‌ 
* மூன்றாம்‌ மாதமாகிய சிவான்‌ மாதத்தின்‌ (மே-ஜீன்‌) முதலாம்‌ தேதியில்‌ இஸ்ரவேலர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தை அடைந்தார்கள்‌. (யாத 19:1) 


ஈ* 1-ம்‌ நாள்‌ - 1-ம்‌ மாதம்‌ - 2-ம்‌ வருடம்‌ 
* இரண்டாம்‌ வருடத்தில்‌, முதலாம்‌ மாதமாகிய நிசான்‌ மாதத்தின்‌ (மார்ச்‌-ஏப்ரல்‌) முதலாம்‌ 
தேதியில்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌ நிறுவப்பட்டது (யாத்‌ 40:17) 


லேவியராகமம்‌ 

* தேவனாகிய கர்த்தரின்‌ மகிமையானது ஆசரிப்புக்கூடாரத்தை நிரப்பியதற்கும்‌, ஜனங்கள்‌ 
வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை நோக்கி பயணிக்க ஆயத்தமானதற்கும்‌ இடையேயான ஒரு 
மாத இடைவெளியில, நிசான்‌ மாதத்தில்‌ (மார்ச்‌-ஏப்ரல்‌) லேவியராகமம்‌ வழங்கப்பட்டது. (எண்‌1:1, 
யாத. 40:17) 


.. உபாகமத்திற்கு முன்னான பிரதான நிகழ்வுகள்‌ 


எண்ணாகமம்‌ 

* 1ம்‌ நாள்‌ - 2ம்‌ மாதம்‌ - 2ம்‌ வருடம்‌ 

* இரண்டாம்‌ வருடத்தில்‌, இரண்டாம்‌ மாதமாகிய ஐயார்‌ அல்லது சிவ்‌ மாதத்தின்‌ (ஏப்ரல்‌-மே) முதலாம்‌ தேதியில்‌ ஜனங்கள்‌ 
தொகையிடப்பட்டதோடு எண்ணாகமம்‌ ஆரம்பிக்கிறது (எண்‌ 1:1-2) 


* 20ம்‌ நாள்‌ - 2ம்‌ மாதம்‌ - 2ம்‌ வருடம்‌ 

* இரண்டாம்‌ வருடத்தில்‌, இரண்டாம்‌ மாதமாகிய ஐயார்‌ அல்லது சிவ்‌ மாதத்தின்‌ (ஏப்ரல்‌-மே) இருபதாம்‌ தேதியில்‌ சினாய்‌ 
வனாந்தரத்திலிருந்து மேகமானது ஜனங்களை வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை நோக்கி நடத்தும்படி முன்னாக சென்றது 
(எண்‌ 10:11) 


* காதேஸ்பர்னேயாவில்‌ ஜனங்கள்‌ பாவம்‌ செய்தார்கள்‌ (எண்‌ அதி13-14) அதினால்‌ 40 ஆண்டுகள்‌ வனாந்தரத்தில்‌ 
திரியவேண்டும்‌ என்ற தண்டனை வழங்கப்பட்டது (எண்‌! 14:33) 


* எண்ணாகமம்‌ 38 ஆண்டுகள்‌ 9 மாதங்களின்‌ சம்பவங்களை உள்ளடக்கியது (எண்‌ 1:1, உபா 1:3 இரண்டையும்‌ ஒப்பிடவும்‌) 


* 1ம்‌ நாள்‌ - 5ம்‌ மாதம்‌ - 40ம்‌ வருடம்‌ 
ஈ நாற்பதாம்‌ வருடத்தின்‌, ஐந்தாம்‌ மாதமாகிய அபி மாதத்தின்‌ (ஜலை-ஆகஸ்ட்‌) முதலாம்‌ தேதியில்‌ ஓர்‌ என்னும்‌ 
மலையில்‌ ஆரோன்‌ மரித்தான்‌. (எண்‌ 33:38) 


உபாகமம்‌ 

௩ 1ம்‌ நாள்‌ - 11ம்‌ மாதம்‌ - 40ம்‌ வருடம்‌ 

ஈ நாற்பதாம்‌ வருடத்தின்‌, பதினோராம்‌ மாதமாகிய சீபட்‌ மாதத்தின்‌ (ஜனவரி- பிப்ரவரி) முதலாம்‌ தேதியில்‌ - பயணம்‌ 
தொடங்கிய பதினோராம்‌ நாளில்‌ - யோர்தான்‌ நதியின்‌ கிழக்கில்‌ உபாகமம்‌ ஆரம்பமாகிறது. (உபா 1:1-3) 


“சுரு.” கூ. அ. ளு ர ப. 


உபாகமம்‌: ஒரு பார்வை 


வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை சுதந்தரித்துக்‌ கொள்வதே இஸ்ரவேலருக்கு முன்னிருந்த பிரதான பணி. 

மோசே 120 வயதானதால்‌ தனது மரணம்‌ சீக்கிரத்தில்‌ நேரும்‌ என்று அறிந்திருந்தான்‌. 

* ஆகவே அடுத்த தலைமுறையினருக்கு தேவனுடைய உடன்படிக்கையை விளக்கவும்‌, அதற்கு கீழ்படிந்திருக்க 
வேண்டியதின்‌ அவசியத்தை உணர்த்தவும்‌, தனக்கு அடுத்து ஜனங்களை வழிநடத்துபவனாக யோசுவாவை 
நியமிக்கவும்‌ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான்‌. 

* உபாகமம்‌ இரண்டவது நியாயப்பிரமாணம்‌ அல்ல. அது சீனாய்‌ மலையருகே வழங்கப்பட்ட மூல 
நியாயப்பிரமாணத்தின்‌ சேர்க்கையும்‌, விரிவாக்கமும்‌. 

* இந்தப்‌ புத்தகத்தில்‌ மோசேயின்‌ இறுதி மூன்று பிரசங்ககளும்‌, இரண்டு தீர்க்கதரிசன 
பாடல்களும்‌ இடம்பெற்றுள்ளன. 


முதலாவது பிரசங்கம்‌ 1:1-4:3 
இந்த பிரசங்கத்தில்‌ தற்போது உள்ள நாள்வரையுள்ள நாற்பது ஆண்டுகால வானாந்தர அலைந்து திரிதல்‌ 
மீண்டும்‌ நினைவுகொள்ளப்பட்டு, அதன்‌ முடிவில்‌ நியாயப்பிரமாணத்தை (அல்லது உபதேசங்களை) 
கைக்கொள்ள வேண்டியதின்‌ அவசியம்‌ குறித்த அறிவுரை சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம்‌ 
பின்னாட்களில்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ என்று அழைக்கப்பட்டது. 


* இரண்டாவது பிரசங்கம்‌ 4:44-26:19 
ஈ இரண்டாவது பிரசங்கத்தில்‌ இஸ்ரவேலர்‌ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யெகோவா தேவனுடைய 
கட்டளைகளையும்‌, உபதேசங்களையும்‌ பின்பற்றி நடப்பதை பொறுத்தே அவர்கள்‌ சுந்தரிக்கும்‌ நிலத்தில்‌ 
வாழமுடியும்‌ என்பது நினைவூட்டப்படுகிறது. 


OOD OO ர. டட... 


உபாகமம்‌: ஒரு பார்வை 


ஈ மூன்றாவது பிரசங்கம்‌ அதி 27-30 

இந்த மூன்றாவது பிரசங்கம்‌ ஒருவேளை இஸ்ரவேலர்‌ உணமையில்லாமல்‌ நடந்து தங்களது சுதந்திரமான 
நிலப்பரப்பை இழப்பார்களானால்‌, அவர்கள்‌ மனந்திரும்பும்‌ பட்சத்தில்‌ அதை மீண்டும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ 
என்ற ஆறுதலை தருகிறது. 

முன்னர்‌ நிலத்தை கைப்பற்ற முடியாமல்‌ தோற்றுப்போனதன்‌ பின்னணியை கொண்டு பார்க்கையில்‌ இந்த 
பிரசங்கங்கள்‌ முக்கியம்‌ வாய்ந்தவை (உபா 1:19-46 பார்க்கவும்‌). 

இப்போது வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பின்‌ எல்லைகளருகே வந்துவிட்டதால்‌ இம்முறை ஜனங்கள்‌ கீழ்ப்படிந்து 
நடப்பதை மோசே உறுதி செய்ய விரும்புகிறார்‌. 

* வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிற்குள்‌ பிரவேசித்த பின்னர்‌ முன்செய்த தவறுகளை மீண்டும்‌ செய்யாதிருக்க 
எச்சரிக்கிறார்‌. 

* முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்‌ கானானை சுதந்தரிப்பதனால்‌ நிறைவேறும்‌. 

* ஆனால்‌ ஜனங்கள்‌ விக்கிரக வழிபாட்டில்‌ விழுந்தாலோ அல்லது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளத்‌ 
தவறினாலோ அவர்கள்‌ வாக்களிக்கப்பட்ட நிலத்தைவிட்டு வெளியேற்றப்படுவார்கள்‌. 


ஈ கடைசி நான்கு அதிகாரங்கள்‌ 
* அதிகாரம்‌ 31: தலைமைத்துவம்‌ மோசேயிடமிருந்து யோசுவாவிற்கு மாறும்‌ நிகழ்வுகளை நினைவுகூருகிறது 
* அதிகாரம்‌ 32: மோசேயின்‌ பாடல்‌ 
* அதிகாரம்‌ 33: மோசேயின்‌ ஆசீர்வாதம்‌ 
* அதிகாரம்‌ 34: மோசேயின்‌ மரணம்‌ நேபோ மலையில்‌ 


வண 2-0 ட அ ட. அ என்ட - 


SHEMA ISRAEL - இஸ்ரவேலே கேள்‌! 
உபா 6:4-5 இஸ்ரவேலே, கேள்‌: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே கர்த்தர்‌ ந உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ 
முழு இருதயத்தோடும்‌, உன முழு ஆத்துமாவோடும்‌, உன முழுப்‌ பலத்தோடும்‌ அன்புகூருவாயாக. 


ஈ Shema Yisrael என்றால்‌ இஸ்ரவேலே, கேள்‌ 

* இந்த வேதபகுதிதான்‌ யூத மார்க்கத்தின்‌ அடிப்படை கோட்பாடு 

* இதுவே யூத மாராக்கத்தின்‌ பிரதான ஜெபமாக இன்றுவரை ஒவ்வொரு நாளும்‌ இரண்டு முறைகள்‌ சொல்லப்பட்டு 
வருகிறது. 

* இந்த புத்தகத்தில்‌ சொல்லப்பட்ட யாவையும்‌ இது ஒருங்கிணைக்கிறது. 

* எபிரேய மொழியில்‌ 5h என்றால்‌ “கேள்‌” என்று அர்த்தம்‌. (வெறுமனே காதால்‌ கேட்பதல்ல கீழ்ப்படியும்படி 
கேட்பது) 

ஈ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ அன்புகூரும்படி அழைக்கிறது. இது உணர்ச்சி வசப்பட்டலல உண்மையான 
உள்ளத்தோடு (முழு இருதயத்தோடும்‌, முழு ஆத்துமாவோடும்‌, முழு பலத்தோடும்‌) அனபுகூரும்படி 
அழைக்கிறது. 

* விக்கிரக வழிபாடுகளும்‌, சடங்காச்சார முறைகளும்‌, பலதெய்வ வழிபாடுகளும்‌ கொண்ட ஒரு தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்து அதை சுதந்தரிக்க ஒரே தேவனாகிய கர்த்தருக்கே கீழ்படிந்திருப்பதும்‌, அவரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருப்பதும்‌ இன்றியமையாதது. 

* இருதயத்தை சரியாக்கிக்கொண்டால்‌ தேவனாகிய கர்த்தரை சேவிப்பதும்‌ அவரது கட்டளைகளை பின்பற்றி 
நடப்பதும்‌ பாரமானவைகளாக இருக்கப்போவதில்லை. 

* அடுத்த தலைமுறையினரை பார்த்தபோது மேசேயின்‌ இருதயத்தில்‌ இருந்த பாரம்‌ எத்தகையது என்பதை நம்மால்‌ 
எண்ணிப்பார்க்கமுடிகிறதல்லவா. 


Pastor Gabriel Thomasraj oo - - i oO க... 4 ACA Church Avadli 


- . ர ட க . க a டடில்லைகில்‌ EY அவவை கம்‌ ர்‌ அதத்‌ ௬7 3 
த ப ட ட்‌ கட 6 ட ~- ய Sp 7 த்‌ ல்க] 2 அனி அப நல ஆக்ட்‌ து 8 அத்தன்‌ A, a > க்கட - சல தவ ஒப்‌ எ வ்கி [ல ப்ஞ FC ந 
Dr க a Tn rE rg FT Se Er rs I வி ல்க! னிட வன த இற்தை ல 2ல்‌ ல ப ந ர கன்ட 27 த்த ர்‌ ல்க ரப ப வளர நள்‌ பம N 


 நேபோ மலையில்‌ 


மோசே 


Pastor Gabriel Thomasraj | I i oo ACA Church Avadli 


௨ பாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. மோசேயின்‌ முதலாம்‌ உரை 
- வரலாற்றை மீளாய்வு செய்தல்‌ (1:6-30) 
- தேவனுக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டுகோள்‌ (அதி 4) 


2. மோசேயின்‌ இரண்டாம்‌ உரை 
- இஸ்ரவேலருடனான தேவனின்‌ உடன்படிக்கை (5:1-21) 
- முதலாம்‌ கற்பனை குறித்த செய்தி (6:1-9:6) 
- சீனாய்‌ மலையருகே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்த மதிப்பீடு (9:7-10:11) 
- தேவனின்‌ கட்டளைகள்‌ குறித்த நினைவூட்டல்‌ (10:11- அதி12) 


3. கட்டளைகள்‌ 
- பலியிடுதலுக்கான நியமங்கள்‌ (அதி 12) 
- விக்கிரக வழிபாடுகளில்‌ ஈடூபடூதல்‌ குறித்து (அதி 13) 
- புசிக்கதகுந்த மற்றும்‌ புசிக்க தகாத உணவுகள்‌ (14:3-21) 
- தசமபாகம்‌ செலுத்துதல்‌ குறித்து (14:22-29) 


ல்‌ Pastor. Gabriel Thomasraj ர. உ. = | os ச சச டல ர்க டட | 


௨ பாகமத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


- விடுதலையின்‌ வருஷம்‌ ( அதி 28) 

- ஆடு, மாடுகளின்‌ தலையீற்றை குறித்த நியமங்கள்‌ (15:19-23) 

- வருடாந்தர பயணப்‌ பணடிகைளும்‌ மற்றைய பணடிகைகளும்‌ (16:1-17) 
- தேசத்தின்‌ நியாயாதிபதிகள்‌ (16:18-28:22) 

- அடைக்கலம்‌ கோருவதற்கான தகுதிகள்‌ (அதி 19) 

- யுத்தம்‌ செய்வதற்கான வழிகாட்டுதல்கள்‌ (அதி 20, 21:10-14, 23:9-14) 
- திருமணமும்‌, குடும்ப வாழ்வும்‌ ( அதி 21, 22, 24:1-4, 25:5-10) 

- சில மனிதாபிமான நியமங்கள்‌ ( அதி 21, 22, 24, 25) 

- ஜனத்தின்‌ மீதான ஆசீர்வாதங்களும்‌, சாபங்களும்‌ 


- கட்டளைகளை கைக்கொள்வதால்‌ அல்லது கைக்கொள்ளாததால்‌ ஏற்படும்‌ விளைவுகள்‌ (அதி 28) 


2. மோசேயின்‌ இறுதி நட்கள்‌ 
மோசேயின்‌ மூன்றாம்‌ உரை (அதி 29-30) 
மோசேயின்‌ இறுதி வார்த்தைகளும்‌ செய்கைகளும்‌ (அதி 31-33) 


bon சச சச ட்ப. 


